முன்னேற்றத்தைத்‌ தடுக்கும்‌ முட்டுக்கட்டைகள்‌ 


சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


எல்லோரும்‌ தங்களுடைய வாழ்க்கையில்‌ முன்னேறவேண்டும்‌ என்றே 
விரும்புகின்றனர்‌. ஆவிக்குரிய விதத்திலோ, உலகப்பிரகாரமான காரியங்களிலோ, தொழில்‌ 
துறைகளிலோ முன்னேற்றமடைவதையே ஜனங்கள்‌ எதிர்பார்க்கின்றனர்‌. படிக்கும்‌ 


பிள்ளைகளும்‌ தங்கள்‌ படிப்பிலே முன்னேற வேண்டும்‌ என்றே விரும்பகின்றனர்‌. இந்த 
முறை 60 மதிப்பெண்கள்‌ எடுத்தால்‌ அடுத்த முறை 80 மதிப்பெண்கள்‌ எடுக்கவேண்டும்‌ 
என்பதே அவர்களது விருப்பமாயிருக்கும்‌. தொழில்‌ புரிவோரும்‌ தங்கள்‌ மனதில்‌ இவ்வித 
எண்ணமுடையோராகவே இருக்கின்றனர்‌. ஊழியம்‌ செய்யும்‌ ஜனங்களுக்குள்ளும்‌ ஊழியப்‌ 
பாதையில்‌ முன்னேறவேண்டும்‌, அதிக ஆத்துமாக்களை ஆதாயம்‌ செய்யவேண்டும்‌ என்ற 
தாகமே காணப்படும்‌. வாழ்க்கையில்‌ வளர்ச்சியின்றி பின்னோக்கிச்‌ செல்வதை யாரும்‌ 
விரும்புவதில்லை. மனிதனுக்குள்ளே முன்னேறவேண்டும்‌ என்ற தாகத்தை தேவனே 
உண்டுபண்ணி வைத்திருக்கின்றார்‌. மனிதனுக்குள்‌ மறைந்திருக்கும்‌ இந்த தாகத்தினாலேயே 
இன்றய உலகம்‌ தொழிற்துறையிலும்‌, தொழில்நுட்பங்களிலும்‌, மருத்துவத்‌ துறையிலும்‌, 
தொலைத்‌ தொடர்புத்‌ துறையிலும்‌ வேகமாக முன்னேறி வருகின்றது. 


ஜந்து வருடங்களுக்கு முன்னதாக கைகளில்‌ செல்போன்‌ வைத்திருப்போரைக்‌ 
கண்டால்‌ அவர்களை உயர்வாகக்‌ கருதும்‌ எண்ணமிருந்தது. முன்நாட்களில்‌ ஒருமுறை 
ஊழியத்திற்காக நான்‌ ஜரோப்பாவுக்குச்‌ சென்றிருந்தபோது, எனது நண்பருடைய 
வாகனத்தில்‌ அமர்ந்து பயணித்துக்கொண்டிருந்தேன்‌, அப்போது எனது நண்பர்‌ காரை 
ஓட்டியபடியே தன்னிடத்தில்‌ இருந்த செல்போனின்‌ மூலமாக வங்கிகள்‌, தன்னுடைய 
அலுவலகம்‌, வீடு போன்ற அனைத்து இடங்களுக்கும்‌ தொடர்புகொண்டு காரில்‌ 
இருந்தபடியே வேலைகளையும்‌ கவனித்துக்கொண்டிருந்தார்‌. அப்போது எனக்கு அது 
ஆச்சரியமாயிருந்தது. அந்நாட்களில்‌ எனது அலுவலகத்தில்‌ தொலைபேசி வசதி 
இருந்ததில்லை, இங்கே தொலைபேசி வசதியே இல்லாதிருந்தபோது அவர்கள்‌ அறிவியலில்‌ 
எவ்வளவு முன்னேறியிருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ பார்த்து வியப்படைந்தேன்‌. ஆனால்‌, இன்றய 
நாட்களில்‌ தள்ளு வண்டியில்‌ காய்கறிகள்‌ விற்பவர்ளாலும்‌, ஆட்டோ ஓட்டூபவர்களாலும்‌, 
ரிக்ஷா ஓட்டூபவர்களாலும்‌ செல்போன்‌ சாதாரணமாக உபயோகப்படூத்தப்படுகின்றது. 
மனிதனுக்குள்ளாக தேவன்‌ வைத்திருக்கின்ற தாகமே அவர்களது முன்னேற்றத்திற்குக்‌ 
காரணம்‌. 


நமது வாழ்க்கையில்‌ முன்னேற்றத்தைத்‌ தடுக்கும்‌ காரியங்களையும்‌, அதன்‌ 
காரணங்களையும்‌ நாம்‌ இந்நாட்களில்‌, அறிந்துகொள்வது மிக அவசியம்‌. அவைகளை நாம்‌ 
அறிந்துகொள்வோமானால்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும்‌, உலகப்பிரகாரமான 
காரியங்களிலும்‌, படிப்பிலும்‌, தொழில்துறைகளிலும்‌ நாம்‌ தொடர்ந்து முன்னேறுவதில்‌ 
தடையேதுமிருக்காது. நாம்‌ எல்லோரும்‌ முன்னேற்றத்தின்‌ பாதையில்‌ செல்வதையே தேவன்‌ 
விரும்புகின்றார்‌. நாம்‌ வளர்ச்சியின்றி, இருக்கின்ற இடத்திலேயே இருப்பதை தேவன்‌ 
விரும்புவதில்லை. நாம்‌ முன்னேறுவதற்குத்‌ தேவையான நான்கு முக்கியக்‌ காரியங்களை 
அறிந்துகொள்வது அவசியம்‌. 


கனவுகளைத்‌ தகர்க்கும்‌ கடந்த காலங்கள்‌ 


Utha Satham, Message 1 October 2005 


பின்னும்‌ அப்னேோ ஆசகேலை நோக்கி: நீ என்னை விட்டூப்போ. நான்‌ உன்னைத்‌ 
தரையோடே ஏன்‌ வெட்டவேண்டும்‌? பிற்பாடு உன்‌ சகோதரனாகிய யோவாபின்‌ 
முகத்திலே எப்படி விழிப்பேன்‌ என்றான்‌. 2 சாமு 2:22 


ஆனாலும்‌ அவன்‌ விலகிப்போகமாட்டேன்‌ என்றபடியினால்‌, அப்னே அவனை 
ஈட்டிலின்‌ பின்புற அலகினால்‌ அவன்‌ வயிற்றிலே குத்தினான்‌. ஈட்டி முதுகிலே 
புறப்பட்டது. அவன்‌ அங்கேதானே விழுந்து செத்தான்‌. ஆசகேல்‌ விழுந்துகிடக்கிற 
இடத்திலே வந்தவர்களெல்லாரும்‌ தரித்து நின்றார்கள்‌. 2 சாமு 2:23 


கடந்த காரியங்களின்‌ மேலும்‌, நடந்துகொண்டிருப்பவைகளின்‌ மேலும்‌ நமது மனதை 
முழுமையாக ஈடூபடுூத்துவோமானால்‌ நாம்‌ முன்னேற முடியாது. தாவீதின்‌ சேனைக்கும்‌ சவுலின்‌ 
சேனைக்கும்‌ யுத்தம்‌ மூளத்‌ தொடங்குகின்றது. தொடக்கத்தில்‌ விளையாட்டாகவே இந்த யுத்தம்‌ 
ஆரம்பித்தது. சவுலின்‌ சேனாதிபதி அப்னேரும்‌, தாவீதின்‌ சேனைாதிபதி யோவாப்‌ - ம்‌ நேருக்கு நேர்‌ 
எதிராக அமர்ந்திருக்கின்றார்கள்‌. அப்னோர யோவாபை நோக்கி: வாலிபர்‌ எழுந்து, நமக்கு 
முன்பாகச்‌ சிலம்பம்‌ பண்ணட்டும்‌ என்றான்‌. சவுலின்‌ சேனையிலிருந்து வாலிபர்கள்‌ வந்தார்கள்‌, 
தாவீதின்‌ சேனையிலிருந்தும்‌ வாலிபர்கள்‌ வந்தார்கள்‌ இரண்டு பேரும்‌ சண்டையிடத்‌ 
தொடங்கினார்கள்‌. அவர்களது யுத்தம்‌ விளையாட்டாகவே ஆரம்பித்தது. ஆனால்‌ சண்டையிட்டு 
சண்டையிட்டு அவர்களிடையே கோபம்‌ மூளத்தொடங்கிவிட்டது. தாவீதின்‌ சேனை சவுலின்‌ 
சேனையை மேற்கொள்ளத்‌ தொடங்கியது. சவுலின்‌ சேனாதிபதி அப்னேர்‌ தாவீதின்‌ சேனைக்குப்‌ 
பயந்து ஓடுகின்றான்‌. சவுலின்‌ சேனை வீரர்களும்‌ ஓடத்தொடங்கினர்‌. விளையாட்டாக தொடங்கிய 
காரியம்‌ யுத்தமாக மாறிவிட்டது. யோவாபின்‌ சகோதன்‌ ஆசகேல்‌ அப்னேரைக்‌ கொல்ல அவனைத்‌ 
தொடர்ந்து சென்றான்‌. அப்னேரோ வேகமாக குதிரையில்‌ ஓடிக்கொண்டிருந்தான்‌. ஆசகேல்‌ தனது 
ஈட்டியை எடுத்துக்கொண்டு அப்னேரைக்‌ கொல்லுவதற்காக பின்னாக விரட்டிச்‌ சென்றான்‌. 
தன்னுடைய நண்பனாகிய யோவாபின்‌ சகோதரன்‌ ஆசகேல்‌ தன்னைப்‌ பின்தொடர்வதை அப்னேர்‌ 
திரும்பிப்‌ 'நீ என்னை விட்டூப்போ. நான்‌ உன்னைத்‌ தரையோடே ஏன்‌ வெட்டவேண்டூம்‌? பிற்பாடு 
உன்‌ சகோதரனாகிய யோவாபின்‌ முகத்திலே எப்படி விழிப்பேன்‌” என்றான்‌ (சோமு 2:22), ஆனால்‌ 
ஆசகேலோ பின்னாகத்திரும்பவில்லை, இதனால்‌ அப்னேர்‌ தன்னுடைய கையிலிருந்த ஈட்டியைப்‌ 
பின்புறமாக நீட்டினான்‌; அது ஆசகேலுடைய வயிற்றில்‌ உருவிப்போனது. அங்கேயே ஆசகேல்‌ 
மரித்துவிட்டான்‌. ஆசகேலின்‌ பின்னாக வந்த தாவீதின்‌ சேனை ஆசகேல்‌ மரித்துப்போனதைப்‌ 
பார்த்தவுடன்‌ அந்த இடத்திலேயே தரித்து நின்றுவிட்டது. 


அமாசா நடூவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால்‌, ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ தரித்துநிறபதை அவன்‌ கண்டு, அமாசாவை வழியிலிருந்து வயலிலே 
இழுத்துப்போட்டான்‌. அவனண்டையில்‌ வருகிறவர்கள்‌ எல்லாரும்‌ தரித்துநிற்பதைக்‌ 
கண்டு, ஒரு வஸ்திரத்தை அவன்மேல்‌ போட்டான்‌. அவன்‌ வழியிலிருந்து 
எடுத்துப்போட்ட பிற்பாடு, எல்லோரும்‌ கடந்து, பிக்கிரியின்‌ குமாரனாகிய 
சேபாவைத்தொடர,யோவாபுக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 2சாமு 20:12,13 


இங்கேயும்‌ ஒரு சேனை யுத்தத்திற்காகச்‌ செல்லுகின்றது, செல்லும்‌ வழியில்‌ அமாசாவின்‌ 
சடலம்‌ கிடக்கின்றது. அதைக்‌ கண்ட மக்கள்‌ அந்த இடத்திலேயே தரித்து நின்றுவிட்டார்கள்‌.இந்த 
இரண்டு வேதப்பகுதிகளும்‌ ஒரே காரியத்தையே நமக்குப்‌ படிப்பிக்கின்றன. நடந்து முடிந்த 
காரியங்கள்‌ நம்மை ஆளுகைச்‌ செய்யும்‌ அபாயம்‌ உண்டு. நம்மை முன்னேற விடாமல்‌ அங்கேயே 
நிறுத்துவதற்கு அவைகள்‌ முயற்சிக்கின்றன. நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி நம்மை 
தரித்துநிற்கச்‌ செய்துவிடுகின்றன.  யோவாபும்‌ அவனது கூட்டாளியும்‌ மாத்திரமே 
முன்னேறினார்கள்‌. அப்னேர்‌ யோவாபிடம்‌ நின்றுவிட, நாங்கள்‌ நாசமாகின்றோம்‌ என்று 
கெஞ்சுகின்றான்‌ அதற்குப்‌ பின்பே யோவாப்‌ திரும்புகின்றான்‌. மரணம்‌ நம்மை 
நிறுத்தக்கூடாது. குடும்பத்தில்‌ மரணம்‌ வந்துவிட்டாலோ, அல்லது ஏதாகிலும்‌ துக்கமான 
காரியங்கள்‌ நடந்துவிட்டாலோ அநேகர்‌ அங்கேயே நின்றுவிடுகின்றனர்‌. ஒரு சில ஜனங்களே 
முன்னேறிச்‌ செல்லுகின்றனர்‌. 


இழந்தவைகளை நோக்கியல்ல 
இலட்சியத்தை நோக்கி 


Utha Satham, Message 2 October 2005 


இயேசு அவர்களை நோக்கி: பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்த 
மாவைக்குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்றார்‌. நாம்‌ அப்பங்களைக்‌ 
கொண்டுவராதபடியால்‌ இப்படிச்‌ சொல்லுகிறார்‌ என்று அவர்கள்‌ தங்களுக்குள்ளே 
யோசனைபண்ணிக்கொண்டார்களஇயேசு அதை அறிந்து: அற்பவிசுவாசிளே, 
அப்பங்களைக்‌ கொண்டூவராததைக்குறித்து நீங்கள்‌ உங்களுக்குள்ளே 
யோசனைபண்ணுகிறதென்ன? 


பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌ என்று நான்‌ சொன்னது அப்பத்தைக்குறித்துச்‌ சொல்லவில்லை என்று 
நீங்கள்‌ உணராதிருக்கிறது எப்படி என்றார்‌. அப்பொழுது, அவர்‌ அப்பத்தின்‌ 
புளித்தமாவைக்குறித்து எச்சரிக்கையாயிருக்கவேண்டுமென்று சொல்லாமல்‌, 
பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ உபதேசத்தைக்குறித்தே அப்படிச்‌ சொன்னார்‌ 
என்று அறிந்துகொண்டார்கள்‌. மத்‌ 16: 6-8,11-12 


பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌ 
என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்குச்‌ சொன்னபோது, சீஷர்களோ தாங்கள்‌ 
அப்பங்களைக்‌ கொண்டு வராதபடியினாலேயே அவர்‌ இப்படிச்‌ சொல்லுகிறார்‌ என்று 
தவறான எண்ணங்கொண்டிருந்தார்கள்‌. சீஷர்களுடைய வாழ்க்கையில்‌ காணப்பட்ட 
அவிசுவாசமே இதந்கு ஓர்‌ முக்கிய காரணம்‌. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு புதிய 
காரியங்களைக்‌ கற்றுக்கொடுக்க விரும்பினார்‌. அவர்களது முன்னேற்றத்தைத்‌ தடுத்து 
நிறுத்துகின்ற காரியங்ளை அவர்களுக்கு விளக்கிக்‌ காண்பிக்க விரும்பினார்‌. ஆனால்‌, 
சீஷர்களுக்கோ இயேசுவின்‌ எண்ணங்களும்‌ நோக்கங்களும்‌ புரியவில்லை; அவர்களுடைய 
மனம்‌ பழைய காரியங்களிலேயே ஒட்டிக்கொண்டிருந்தது. இன்றைக்கும்‌ அநேகருடைய 
மச தடை. oo 


தங்களது இலக்கை அடைய முடியாமல்‌ தவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய எண்ணங்கள்‌ 
நடந்து முடிந்துபோன காரியங்களின்‌ மேல்‌ ஒட்டிக்கொண்டிருப்பதே இதற்குக்‌ காரணம்‌. 
நடந்து முடிந்த காரியங்களிலே நம்மை நாம்‌ இழந்துவிடாமல்‌ கவனமாயிக்கவேண்டும்‌. 


கடந்த மாதம்‌ நான்‌ கனடாவில்‌ இருந்தபோது, ஜெம்ஸ்‌ மிஷனெரி 
்‌ ஒருவரின்‌ சூட்கேஸ்‌ இரயிலில்‌ பயணம்‌ செய்யும்போது திருடு 
Kjy; tpUg;gk; போய்விட்டது என்று போன்‌ வந்தது. நான்‌ என்ன என்ன பொருட்கள்‌ 
MrPHthjq;fsh அதில்‌ இருந்தது என்று கேட்டேன்‌. அண்ணன்‌ உங்களுடைய லேப்டாப்‌ 
my;yJ கம்யூட்டரும்‌ தொலைந்துபோய்விட்டது என்று சொன்னார்கள்‌. சிறிது 
Mij;Jkhf;fsh? நேரத்திற்குப்பின்‌ அந்த மிஷனெரியே எனக்குப்‌ போன்‌ செய்தார்‌. 
அண்ணன்‌ உங்களுடைய லேப்டாப்‌ மற்றும்‌ சூட்கேஸ்‌ ல்‌ இருந்த 
என்னுடைய துணிகள்‌ எல்லாம்‌ திருடுபோய்விட்டது என்று கவலையுடன்‌ தெரிவித்தார்‌. நான்‌ 
அவரிடம்‌ இப்போது என்ன செய்யப்போகிறீர்கள்‌, உங்களது துணிகள்‌ மற்றும்‌ பொருட்கள்‌ 
எல்லாமே தொலைந்துபோய்‌ விட்டதே, திரும்பிப்‌ போகப்போகிறீர்களா அல்லது, 
பயணத்தைத்‌ தொடரப்‌ போகிறீர்களா என்று கேட்டேன்‌. அதற்கு அவர்‌ பயணச்சீட்டு 
என்னிடத்தில்‌ இருக்கிறது, காவல்‌ துறையிடம்‌ புகார்‌ கொடுத்துவிட்டு, உடுத்திருக்கும்‌ 
துணியோடு கூட நான்‌ பயணத்தைத்‌ தொடரப்‌ போகின்றேன்‌ என்றே பதிலளித்தார்‌. 


இதுவே முன்னேறுவோரின்‌ மனநிலை. அவரது சூட்கேஸில்‌ கிட்டத்தட்ட 2 லட்சம்‌ 
ரூபாய்க்கான பொருட்கள்‌ இருந்தது. அவருடைய எல்லா தகவல்களும்‌ அந்த 
கம்யூட்டரிலேயேதான்‌ இருந்தது. முன்னேற விருப்பமில்லாதோர்‌ நடந்து 
முடிந்தவைகளுக்காகவே கவலைப்படடு அங்கேயே  தங்கிவிடூவார்கள்‌. வேறொருவர்‌ 
என்றால்‌, அடுத்த ஸ்டேஷனில்‌ இறங்கி அழத்தொடங்கிவிடூவார்‌. தொடர்ந்து பயணிக்க 
அவர்களது மனம்‌ இடமளிப்பதில்லை. 


ஆவிக்குரிய மனிதனோ, இழந்தவைகளின்‌ மேல்‌ தன்‌ மனதை வைக்காமல்‌ 
தன்னுடைய இலட்சியத்தை நோக்கியே ஓடூகின்றான்‌. இழந்தவைகளினால்‌ தன்னுடைய 


Utha Satham, Message 3 October 2005 


இலட்சியம்‌ நிறுத்தப்படுவதை அவன்‌ விரும்புவதில்லை. நம்முடைய அழைப்பைக்‌ குறித்த 
நிச்சயம்‌ நம்முடைய மனதில்‌ ஆழமாகப்‌ பதித்திருந்தால்‌, யாரும்‌ நம்மை நிறுத்த முடியாது. 
பழைய காரியங்களின்‌ மேலேயே நம்முடைய மனதை நாம்‌ 
செலுத்திக்கொண்டேயிருப்போமானல்‌ சத்துருவை விட்டுவிடுவோம்‌; அவன்‌ ஓடிவிடூவான்‌. 
யுத்தத்திலே வீரர்கள்‌ மரிப்பது இயற்கையே, ஆனால்‌ அதையே பார்த்துக்கொண்டூ யுத்தம்‌ 
செய்வதை நாம்‌ நிறுத்திவிடக்கூடாது. நாம்‌ ஒரு யுத்தத்தில்‌ இருக்கின்றோம்‌. நம்முடைய 
குறி வெற்றியைப்‌ பெறுவதே. நம்முடைய திட்டங்களின்‌ மேலேயே நம்முடைய எண்ணங்கள்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பின்னுக்குத்‌ தள்ளும்‌ பயம்‌ 


அதற்கு அவர்‌: அற்பவிசுவாசிகளே! ஏன்‌ பயப்படுகிறீாகள்‌ என்று சொல்லி, 
எழுந்து, காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டினார்‌. உடனே, மிகுந்த அமைதல்‌ 
உண்டாயிற்று. மத்‌ 8:26 


பயமும்‌ ஒரு மனிதனை முன்னேறவிடாமல்‌ தடுக்கின்றது. பரீட்சை என்றால்‌ பயம்‌, 
திருமணம்‌ என்றால்‌ பயம்‌ இப்படியாக பயம்‌ அநேகரது வாழ்க்கையை நிறப்பியிருக்கின்றது. 
பயப்படுவதினால்‌ பரீட்சை நின்றுவிடுமா? என்னுடைய மகள்‌ ஷெகினா வுக்கு இப்போது 
பதினோரு மாதங்களே ஆகின்றது. மின்சாரம்‌ திடீரென்று போய்விட்டாலும்‌, முழுவதும்‌ 
இருட்டாகிவிட்டாலும்‌ அவள்‌ எந்த வித்திலும்‌ பயப்படுவதே இல்லை, தான்‌ இருக்கின்ற 
இடத்திலேயே எந்தவித சலனமுமின்றி அழாமல்‌ அமைதியாய்‌ அமர்ந்திருப்பாள்‌. ஆனால்‌ 
சில குழந்தைகள்‌ மின்சாரம்‌ நின்றுபோனவுடன்‌ அழத்தொடங்கிவிடுவார்கள்‌. நம்முடைய 
சுபாவம்‌ அப்படி என்று ஒருவேளை நாம்‌ சொல்லலாம்‌; ஆனால்‌ நாம்‌ தேவனாலே திரும்ப 
உருவாக்கப்பட்ட ஜனங்கள்‌ என்பதை ஒருபோதும்‌ மறந்துவிடக்கூடாது. சில 
பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஜுரம்‌ என்றால்‌ பயம்‌ வந்துவிடும்‌. நான்‌ பயந்தது 
எனக்கு நேரிட்டூவிட்டது என்று யோபு சொல்லுகின்றான்‌. 


அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து, தன்‌ பிராணனைக்‌ காக்க யூதாவைச்‌ 
சேர்ந்த பெயர்செபாவுக்குப்‌ புறப்பட்டூுப்போய்‌, தன்‌ வேலைக்காரனை அங்கே 
நிறுத்திவிட்டான்‌. அவன்‌ வனாந்தரத்தில்‌ ஒருநாள்‌ பிரயாணம்போய்‌, ஒரு 
சூரைச்செடியின்‌ கீழ்‌ உட்கார்ந்து, தான்‌ சாகவேண்டும்‌ என்று கோரி: போதும்‌ 
கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்‌, நான்‌ என்‌ பிதாக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ நல்லவன்‌ அல்ல என்று சொல்லி, 1 இராஜா 19:3,4 


விசுவாசத்தின்‌ குறைவே நமக்குள்‌ பயத்தைக்‌ கொண்டுூவருகின்றது. எலியா பெரிய 
தீர்க்கதரிசியாயிருந்தான்‌ ஆனால்‌ அந்த தேசத்து இராணி நான்‌ எலியாவைக்‌ 
கொன்றுபோடாமல்‌ விடமாட்டேன்‌ என்று சவாலிட்டபோதோ பயம்‌ அவனது வாழ்க்கையில்‌ 
மேற்கொள்ளத்‌ தொடங்கியது. தேவனிடத்தில்‌ தன்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும்‌ 
என்று விண்ணப்பம்‌ பண்ணுகிறான்‌, ஆனால்‌, உன்னுடைய பிராணனை எடூத்துவிடுவேன்‌ 
என்று சொன்ன யேசபேலைக்‌ கண்டோ அவன்‌ பயந்து வனாந்தரத்திற்கே ஓடிவிட்டான்‌. 
வேலைக்காரன்‌ தன்னைப்‌ பிடித்துக்கொடூத்துவிடுவான்‌ என்று எண்ணி வேலைக்காரனைக்கூட 
ஓரிடத்தில்‌ விட்டுவிட்டு ஓடிவிட்டான்‌. அத்தனை பயமுள்ளவனாக எலியா மாறிவிட்டான்‌. 
ஆவிக்குரிய யுத்தத்திலே எலியா சிக்கியிருந்த எலியாவுக்குள்‌, யேசபேலின்‌ ஆவி 
பயத்தைக்‌ கொண்டூவந்தது. சிறிது நேரத்திற்கு முன்னதாகவே அவன்‌ அக்கினியை 
வானத்திலிருந்து இறக்கினான்‌; ஆகாப்பின்‌ குதிரைக்கு முன்னாக ஓடிவந்தான்‌. ஆனால்‌ 
இப்போதோ தன்னுடைய பிராணணுக்காக அழுகின்றான்‌. அவன்‌ ஆவிக்குரிய மனிதனாக 
இருந்தபோதிலும்‌, ஆவிக்குரிய யுத்தத்தை அவனால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
யேசபேலின்‌ ஆவியே அவனைப்‌ பிடித்து அவனுக்குள்ளாக பயத்தை உருவாக்கியது. 
நமக்குள்ளும்‌ பயமுறுத்தும்‌ ஆவி நுழைந்து நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திவிடும்‌ வாய்ப்பு 
உண்டு. அதை எப்படி நீக்குவது? தேவனால்‌ பிறப்பதெல்லாம்‌ உலகத்தை ஜெயிக்கும்‌. 
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்‌ (1யோ 5:4). நம்முடைய 


Utha Satham, Message 4 October 2005 


விசுவாசத்தை நாம்‌ வளர்த்துக்கொள்ளவேண்டும்‌. பயத்தைக்‌ கொண்டுவரும்‌ ஆவிகளை 
நாம்‌ அடையாளம்‌ கண்டுகொள்ளவேண்டும்‌. உங்களுடைய தேவன்‌ உங்களை 
இரட்சிப்பதற்குப்‌ பெலன்‌ இல்லாதவர்‌ என்று ரப்சாக்கே சொன்னபோது, எசேக்கியாவின்‌ 
சேனைகள்‌ பயந்தது. அனைவருக்குள்ளும்‌ பயம்‌ நுழைந்து அவர்களை ஆட்கொண்டது. 


பயம்‌ நமக்குள்‌ நுழைந்துவிட்டால்‌ சத்துரு எளிதில்‌ நம்மை 
ஆட்கொண்டுவிடமுடியும்‌. எதிர்காலத்தைக்‌ குறித்த பயத்தை அவன்‌ நமக்குள்ளே 
விதைக்கின்றான்‌. பயத்தை நீக்குவதற்கு மருத்துவத்தில்‌ ஏதும்‌ உண்டா? இல்லை, இது 
ஆவிக்குரிய யுத்தம்‌, ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய முறையிலேயே செய்யவேண்டும்‌. 
பயம்‌ நம்முடைய முன்னேற்றத்தை நிறுத்த முயற்சிக்கின்றது. குழந்தைகள்‌ நடக்கத்‌ 
தொடங்கும்‌ போது எதையாகிலும்‌ பிடித்துக்கொண்டு எழுந்து நிற்கும்‌ பின்பு கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக எதையும்‌ பிடிக்காமல்‌ நிற்கும்‌, ஆனால்‌ பயம்‌ அதன்‌ உள்ளத்தில்‌ 
எழும்போதா கீழே விழுந்துவிடும்‌. முன்னேற்றப்‌ பாதையில்‌ பயம்‌ வருவது இயற்கையே, 
ஆனால்‌ அந்த பயத்தை மேற்கொண்டு முன்னேறிச்‌ செல்லவேண்டியது நமது கடமை. ஒரு 
குழந்தையை உயரத்தில்‌ நிற்கவைத்துவிட்ட கீழே குதி என்று சொன்னால்‌, அது கீழே 
நிற்பவரின்மேல்‌ விசுவாசம்‌ வைத்தால்‌ மாத்திரமே குதிக்கும்‌; இல்லையென்றால்‌ குதிக்காது. 
நம்முடைய தேவன்மேல்‌ நமக்கு முழு நம்பிக்கை இருக்குமென்றால்‌ முன்னேற்றப்‌ 
பாதையில்‌ அடியெடுத்து வைப்பதில்‌ நமக்கு ஒரு பயமும்‌ இருக்காது. 


சரிவைக்‌ உண்டாக்கும்‌ சந்தேகம்‌ 


சந்தேகம்‌ ஒரு மனிதனை முன்னேறவிடாமல்‌ தடுக்கும்‌ பிசாசின்‌ சக்தி. நான்‌ 
ஹிந்தியில்‌ பிரசங்கம்‌ செய்யும்போது, ஒரு சகோதரர்‌ என்‌ பிரசங்கத்தைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்க்கிறார்‌, நான்‌ கை தட்டச்‌ சொல்கிறேன்‌ அவரோ எல்லாரும்‌ கை 
உயர்த்துங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. எனக்கோ தமிழ்‌ தெரியாது என்ன நடக்கும்‌ சந்தேகம்‌ 
வந்துவிடும்‌. பீஹாரில்‌ நடந்த ஒரு படைமுயற்சிக்கூட்டத்தில்‌ செய்தியளிப்பதற்காக 
அமெரிக்காவைச்‌ சேர்ந்த ஊழியர்‌ ஒருவர்‌ வந்திருந்தார்‌. அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக 
வட இந்தியாவைச்‌ சேர்ந்த என்னுடைய நண்பர்‌ இருந்தார்‌. அவர்‌ பிரசங்கம்‌ செய்யத்‌ 
தொடங்கியபோது, மொழிபெயர்ப்பாளர்‌ அவரது பிரசங்கத்தை சற்றேனும்‌ கவனிக்காமல்‌, 
அவருடைய பிரசங்கத்தை ஹிந்தியில்‌ மொழிபெயர்க்காமல்‌, இவர்‌ தனியாக பிரசங்கம்‌ 
செய்யத்‌ தொடங்கிவிட்டார்‌. திடீரென்று அவருக்கு மொழிபெயர்ப்பாளர்‌ என்னுடைய 
பிரசங்கத்தைத்தான்‌ மொழிபெயர்க்கின்றாரா அல்லது தன்னுடைய  பிரசங்கத்தைச்‌ 
சொல்லுகின்றாரா என்று சந்தேகம்‌ எழ ஆரம்பித்தது. “எல்லாரும்‌ வேதாகமத்தை 
உயர்த்துங்கள்‌ என்று அவர்‌ சொன்னபோது, மொழிபெயர்ப்பாளரோ இயேசு தண்ணீரில்‌ 
நடந்து கொண்டிருக்கிறார்‌ என்று சொல்லிக்கொண்டிருந்தார்‌. எனவே யாரும்‌ வேதத்தை 
உயர்த்தைவில்லை. “எல்லாரும்‌ வேதாகமத்தை உயர்த்துங்கள்‌' என்று மறுபடியும்‌ 
சத்தமாகச்‌ சொன்னார்‌. மொழிபெயர்ப்பாளரோ “பேதுரு இயேசுவைப்‌ பார்த்து தண்ணீரில்‌ 
இறங்கினான்‌ என்று சொல்லிக்கொண்டிருந்தார்‌. கோபமடைந்த பிரசங்கியார்‌ நீரே 
பிரசங்கித்துக்கொள்ளும்‌ என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டார்‌. ஐந்து இடங்களிலே 
அவருக்கு கூட்டம்‌ ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது ஆனால்‌ முதல்‌ கூட்டத்திலேயே அவர்‌ 
மொழிபெயர்ப்பாளர்‌ மீது எழுந்த சந்தேகத்தினால்‌ அமெரிக்கா போய்விட்டார்‌. சந்தேகம்‌ 
மனிதனை முன்னேந விடாமல்‌ தடுத்துவிடும்‌. 

கணவன்‌ மனைவிகளுக்கிடையே உருவாகும்‌ சந்தேகங்கள்‌ குடும்பத்தையே 
முன்னேற விடாமல்‌ தடுத்துவிடும்‌. மருத்துவர்‌ மருந்தை எழுதிக்கொடுக்கும்போது, நர்ஸ்‌ 
இன்னொரு மருந்தை நோயாளிக்குக்‌ கொடுத்தால்‌ நிலமை என்னவாகும்‌. சந்தேகம்‌ 
இருக்குமென்றால்‌ நாம்‌ ஒருபோதும்‌ முன்னேறமுடியாது. 


தடைக்கல்லாய்‌ மாறும்‌ தன்நினைவுகள்‌ 


Utha Satham, Message 3 October 2005 


அப்பொழுது எலிசா: அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, நீ போய்‌, யோர்தானில்‌ 
ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ணு, அப்பொழுது உன்‌ மாம்சம்‌ மாறி, நீ சுத்தமாவாய்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌. அதற்கு நாகமான்‌ கடுங்கோபங்கொண்டு, 
புறப்பட்டுப்போய்‌: அவன்‌ வெளியே வந்து நின்று, தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது, தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ தடவி, இவ்விதமாய்‌ 
குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான்‌ என்று எனக்குள்‌ நினைத்திருந்தேன்‌. நான்‌ 
ஸ்நானம்பண்ணிச்‌ சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின்‌ தண்ணீ்கள்‌ 
எல்லாவந்றைப்பார்க்கிலும்‌ தமஸ்குவின்‌ நதிகளாகிய  ஆப்னாவும்‌ பர்பாரும்‌ 
நல்லதல்லவோ என்று சொல்லி, உக்கிரத்தோடே திரும்பிப்போனான்‌. 2 இராஜா 
5:10-12 


எலியா நாகமானைப்‌ பார்த்து நீ போய்‌ ஏழுமுறை யோர்தான்‌ நதியிலே மூழ்கு 
என்று சொன்னபோது, நாகமான்‌ கோபமடைந்துவிட்டான்‌. அதற்கு மனமில்லாமல்‌ தன்‌ 
தேசத்தற்கே திரும்பிப்‌ போகப்‌ புறப்பட்டான்‌. “எலியா வெளியே வந்து நின்று, தன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது, தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ 
தடவி, இவ்விதமாய்‌ குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான்‌ என்று எனக்குள்‌ நினைத்திருந்தேன்‌” 
என்று நாகமான்‌ சொன்னான்‌. தான்‌ நினைத்ததின்படி நடைபெறவில்லை என்பதை 
அறிந்ததும்‌ நாகமான்‌ எரிச்சலடைந்தான்‌. யோர்தானில்‌ ஏன்‌ முழுகவேண்டும்‌ என்னுடைய 
தேசத்தில்‌ நதிகள்‌ இல்லையோ என்று கோபங்கொண்டான்‌. நாமும்‌ நம்முடைய மனதில்‌ 
ஏதோ ஒரு முறையை பதித்துவைத்துக்கொண்டு அதன்படி நடக்கவேண்டும்‌ என்று 
எதிர்பார்த்துக்கொண்டிருப்போமென்றால்‌ நாம்‌ முன்னேறமுடியாது. நாகமானின்‌ ஊழியக்காரர்‌ 
சமீபத்தில்‌ வந்து, அவனை நோக்கி: தகப்பனே, அந்தத்‌ தீர்க்கதரிசி ஒரு பெரிய 
காரியத்தைச்‌ செய்ய உமக்குச்‌ சொல்லியிருந்தால்‌ அதை நீர செய்வ்‌ அல்லவா? 
ஸ்நானம்பண்ணும்‌, அப்பொழுது சுத்தமாவ்‌ என்று அவர்‌ உம்மோடே சொல்லும்போது, 
அதைச்‌ செய்யவேண்டியது எத்தனை அதிகம்‌ என்று சொன்னார்கள்‌ (2இரா5:13). 
அப்பொழுது நாகமான்‌ யோசிக்கத்‌ தொடங்கினான்‌, ஏழு முறை மூழ்குவதினால்‌ என்ன 
குறை என்று எண்ணினான்‌; சென்று மூழ்கினான்‌ உள்ளேயும்‌ வெளியேயும்‌ சுகமானான்‌. 


ஆவிக்குரிய வாழ்வில்‌ உன்னத நிலையை அடைய நம்முடைய ஓட்டத்தைத்‌ 
தடூக்கும்‌ காரியங்ளை நாம்‌ அறிந்துகொண்டால்‌, அவைகளை அடையாளம்‌ 
கண்டுகொண்டால்‌ வெற்றியை எளிதில்‌ எட்டிவிடலாம்‌. அழைப்பை விட்டூ நம்மை அகலச்‌ 
செய்யும்‌ காரியங்களை தள்ளி, இலக்கை நோக்கி ஓடுவோம்‌. கடந்த காலமோ, 
நிகழ்காலமோ நம்முடைய எதிர்காலத்தை இருளாக்கிவிடாதபடி எச்சரிக்கையாயிப்பது 
அவசியம்‌. நமது வேகத்தைக்‌ குறைக்கும்‌ அவிசுவாசம்‌, பயம்‌, சந்தேகம்‌, சுய எண்ணங்கள்‌ 
போன்றவற்றில்‌ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன்‌ நம்மைக்‌ காப்பாராக. நல்லபோராட்டத்தை 
போராடுவோம்‌, விசுவாசத்தைக்‌ காத்துகொள்ளுவோம்‌ நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற 
நீதியின்‌ கிரீடத்தை நோக்கியும்‌, பரலோக ராஜ்யத்தை நோக்கியுமே நமது கண்கள்‌ 
தொடரட்டும்‌. இலக்கை நோக்கி துணை நிற்கும்‌ தேவனோடூ கூட ஆவிக்குரிய யுத்தத்தில்‌ 
தொடாந்து முன்னேறுவோம்‌. 


கடந்ததை நினைத்து கலங்காதே 
நடந்ததை மறந்துவிடூ 

கர்த்தர்‌ புதியன செய்திடுவார்‌ 
இன்றே நீ காண்பாய்‌ 


உங்கள்‌ துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌ 


உங்கள்‌ கவலைகள்‌ கண்ணீர்‌ 
எல்லாம்‌ மறைந்துவிடும்‌ 


Utha Satham, Message 6 October 2005 


